ஓம் 

தத்சத் 
பரப்பிரஹ்மணே நம : 
ஸ்ரீ மதுசூதன சாஸ்வதி சுவாமிகளவர்கள் 
சம்ஸ்கிருதத்திற் றிருவாய் மலர்ந்தருளிய 

ம் 


ஸ்ரீகோவிலூர் மடாலயா திபதியாய் வீற்றிருந்த 

திருக்கள ராண்டவர் என்னும் 
ஸ்ரீவீரசேகர ஞானதேசிகர் பாதசேகரராகிய 

சீசுப்பையசுவாமிகளவர்களால் 
தமிழில் வசனவடிவமாக மொழிபெயர்க்கப் பட்டு , 


சென்னை : 
ஹிந்து தியலாஜிகல் ஹைஸ்கூல் தமிழ்ப் பண்டிதர் 
கோ . வடிவேலு செட்டியா ரவர்களாலும் , 
மங்கலம் - சண்முக முதலியா ரவர்களாலும் , 


சென்னை , கோமளேசுவரன் பேட்டை , 
சச்சிதாநந்த அச்சியந்திரசாலை யிற் 

பதிப்பிக்கப்பட்டது . 

1912 . 


முகவுரை. 


பரம கருணாநிதி யாகிய ஸ்ரீ மது சூதன சாஸ்வதி 
ஸ்வாமிகள் வித்வான்களாகிய முமுட்சுக்க ளரிதி லுண 
ருமாறு அத்வை தசித்தி சம்க்ஷேபசாரீரக வ்யாக்யானம் , 
பகவற்கீதா கூடார்த்த தீபிகை முதலிய கிரந்தங்களும் 
எளிதி லுணருமாறு சித்தாந்தபிந்து , வேதாந்த கற்பல 
திகை , ஆனந்த மந்தாகினி, பக்திரசாயனம் ,சிவமஹிம் 
ஸ்தோத்திர வ்யாக்யானம் முதலிய கிரந்தங்களும் இய 
ற்றியருளி யிருக்கின்றனரென்பது பிரசித்தம் ; அவற் 
றுள் , சிவமஹிம்க ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோ 
கத்தின் கண் ணுள்ள த்ரயி என்னும் தோப லக்ஷண 
மாகச் சர்வப்பிரஸ்தான பேதங்களையும் தெரிவிக்கும் 
விரிவாய வியாக்யானம் செய்தருளி யிருக்கின்றார் . இந் 
தப் பிரஸ்தான பேதமென்னும் நூற்கும் அவ்வேழா 
வது ஸ்லோகத்தின் முதற்பதோப லக்ஷி தவியாக்யானத் 
திற்கும் சிறிதேனும் அக்ஷரபேதங் காணப்படாமை 
யின் , பிற்காலத்தில் க்ஷ ஸ்வாமிகளே முமுட்சுக்கள் 


4 


அதைத் தனியே யுணருமாறு தனிக்கிரந்தமாக எடுத்து 
வைத் தருளினாரென்று தெரிகின்றது . சர்வ சாஸ் திசங் 
களையு முணர்த்தும் இவ்வரிய நூல் தேவவாணியிலிருப் 
பதால் அவ்வமார்வாணி யுணராத தமிழ் மக்கள் எளிதி 
லுணருமாறு அது ஸ்ரீகோவிலூர் மடாலயாதி பதியாய் 
வீற்றிருந்த திருக்களராண்டவர் என்னும் ஸ்ரீவீரசேகா 
ஞானதேசிகர் பாதசேகரராகிய ஸ்ரீ சுப்பையசுவாமிக 
ளாற் றமிழில் வசன வடிவமாக 

வசன வடிவமாக மொழி பெயர்க்கப் 
பட்டது . 


0 


IFE 


16 


सी 
a 


இ 


ஓம் 
தத்சத் 
பரப்பிரஹ்மணே நம : 


பிரஸ்தானபேதம் . 


வானமிவ் வுலகெலா மறிவிற் றோற்றலாற் 
கானலி னீரெனக் கருது வாயென 
ஞான நற் குரவனாய் நவிலு மாமத 
னானவின் கயமுக னடிகள் போற்றுவாம் . 


சர்வ சாஸ்திரங்கட்கும் சாக்ஷாத்தாகவேனும் 
பரம்பரையாகவேனும் பகவானிடத்திலேயே தாற்பரி 
யம் என , அவற்றின் பிரஸ்தான பேதம் ஈண்டுத் 
தொகுத்துக் கூறப்படுகின்றது , 


6 


பிரஸ் தான பேதம் . 


அங்கனமன்றோ, இருக்குவேதம் , யசுர்வேதம் , 
சாமவேதம் , அதர்வணவேதம்என வேதங்கள் நான்காம் . 
சிக்ஷை , கற்பம் , வியாகரணம் , நிருக்தம் , சந்தசு , சோ 
திடம் என வேதத்தி னங்கங்கள் ஆறாம் . புராணம் , 
நியாயம் , மீமாம்சை , தர்மசாஸ்திரம் என உபாங்கங் 
கள் நான்காம் . ஈண்டு உபபுராணங்களுக்குப் புராண 
த்தி லடக்கம் ; வைசேஷிக சாஸ்திரத்திற்கு நியாயத்தி 
லடக்கம் ; வேதாந்த சாஸ்திரத்திற்கு மீமாம்சையி லட 
க்கம் ; மகாபாரத ராமாயணங்களுக்கும் சாங்கிய பாத 
ஞ்சல பாசுபத வைஷ்ணவா திகளுக்கும் தர்ம சாஸ்திர 
த்தி லடக்கம் என ஒருங்கு சேர்ந்து பதினான்கு வித் 
தைகளாம் . 

" புராணம் , நியாயம் , மீமாம்சை , தர்மசாஸ்தி 
ரம் , அங்கங்களோடு கூடிய வேதங்கள் , வித்தைகட் 
குந் தர்மத்திற்கும் பதிநான்கு ஸ்தானங்கள் ( 1-3 ) 
என்று யாஞ்ஞவற்கியரால் கூறப்பட்டுளது . 

இவையே உபவேதங்கள் நான் கோடுங் கூடிப் பதி 
னெட்டென்று விளங்குகின்றன . ஆயுள் வேதம் , தனுர் 
வேதம் , காந்தர்வவேதம் , அர்த்த வேதம் (சாஸ்திரம் ) 
என உபவேதங்கள் நான்காம் . சகல ஆஸ்திகர்கட்கும் 
இவ்வளவினவே சாஸ்திரப் பிரஸ்தானங்களாம் ; அன் 


பிரஸ்தான பேதம் . 

T 
னிய ஏகதேசிகளின் பிரஸ்தானங்களும் இவற்றிலேயே 
அடக்கமாதலின் . 

அவ்வாறாயின் , நாஸ்திகர்கட்கும் வெவ்வேறு பிர 
ஸ்தானங்கள் உள . அவை இவற்றுள் அடங்காவாக 
லின் , தனிமையாக எண்ணிக்கை செய்ய யோக்கியக் 
களாம் . 


கட்கு , 


அங்கனமன்றோ, சூனியவாதத்தாலொரு பிர 
ஸ்தானம் மாத்யமிகர்கட்கு , க்ஷணிக விஞ்ஞானமாத் 
திர வாதத்தால் மற்றொரு பிரஸ்தானம் யோகாசாரர் 

ஞானாகார அனுமேய க்ஷணிக பாகியார்த்த 
வாதத்தால் வேறொருபிரஸ் தானம் சௌத்திராந்திகர்க 
ட்கு , பிரத்யக்ஷ சலக்ஷண க்ஷணீக பாகியார்த்த வாதத் 
தால் மற்றொரு பிரஸ்தானம் வைபாஷிகர்கட்கு . இவ் 
வாறு சௌகதர்கட்கு நான்கு பிரஸ்தானங்கள் . 

அவ்வாறே தேகாத்மவாதத்தால் ஒரு பிரஸ்தானம் 
சார்வாகர்கட்கு , இவ்வாறே தேகத்திற்கு வேறாய்த் 
தேகபரிமாண ஆத்மவாதத்தால் மற்றொருபிரஸ்தானம் 
திகம்பரர்கட்கு ஆம் . இந்தப்பிரகாரம் ஒருங்கு சேர்த்து 
நாஸ்திகர்கட்கு ஆறு பிரஸ்தானங்கள் உளவே ,. அவை 
என் கூறப்படவில்லை எனின் , 


8 

பிரஸ் தானபேதம் . 
உண்மையே , அவற்றிற்கு வேத பாகியத்தன்மை 
யுண்மையின் மிலேச்சர்கள் பிரஸ்தானங்கள் போற் பரம் 
பரை யாகவேனும் புருஷார்த்தத்திற்கு உபயோக மில் 
லாமையின் , அவை உபேக்ஷிக்கத் தக்கனவே . ஈண்டுச் 
சாக்ஷாத்தாகவேனும் பரம்பரை யாகவேனும் புருஷா 
ர்த்த உபயோகியாய் வேதோபகரணங்களாய பிரஸ் 
தானங்களின் பேதமேதரிசிப்பிக்கப் பட்டது . 

ஆதலின் , குறைவென்னும் ஆசங்கைக் கிடமே 
யின்று . பாலர்களுடைய வியுத்பத்தியின் பொருட்டுச் 
சுருக்கமாக இந்தப் பிரஸ்தானங்களின் ஸ்வரூபபேத 
ஏதுப் பிரயோஜனங்களின் பேதம் கூறப் படுகிறது . 
ஆண்டுத்தருமத்தையும் பிரஹ்மத்தையும் பிரதிபாதிப் 
பதாயும் அபௌருஷேயமாயும் பிரமாணவாக்கியமாயும் 
இருப்பது வேதம் . அதுவும் மந்திரப் பிராஹ்மண வடி 
வின தாம் . 

ஆண்டு அனுஷ்டான காரண பூதமாய திரவிய 
தேவதைகளைப் பிரகாசிப்பன மந்திரங்கள் . அவையும் , 
இருக்கு , யசுர் , சாம பேதத்தால் மூவகையினவாம் . 
ஆண்டு , பாதங்களாற் கட்டப்பட்ட காயத்ரியா திச் சந்த 
விசிஷ்டங்கள் , இருக்குகள் ; அக்னிமீளே புரோ 


பிரஸ்தான பேதம் . 


9 


ஹிதம் என்றற்றொடக்கத்தனவாம் . கீதவிசிஷ்டங்களா 
ய அவையே சாமங்கள் . அவ்விரண்டினும் 

வேறாய 
வை யசுர்க்கள் . அக்னீத் அக்னீன் விஹா என்றற் 
றொடக்கத்துச் சம்போதன (விளி ) ரூபங்களாய மந்தி 
ரங்களும் நிகதமந்திரங்களும் யசுரிலடங்கினவே . இவ் 
வாறு மந்திரங்கள் நிரூபிக்கப்பட்டன . 

பிராஹ்மணமும் , விதிவடிவம் , அர்த்தவாத வடி 
வம் , அவ்விரண்டின் வேறாயது என மூவகைத்து . 
ஆண்டுப் பாட்டர்கள் சப்த பாவனையை விதி யென்பர் . 
பிராபாகரர்கள் நியோகத்தை விதி யென்பர் . தார்க் 
கிகாதியர் இஷ்ட சாதனத் தன்மையை விதி யென் 
பர் . சர்வ விதிகளும் உற்பத்தி அதிகாரம் விநியோகம் 
பிரயோகம் என்னும் பேதத்தால் நான்குவகையேயாம். 
ஆண்டு, தேவதைகர்மங்களின் வடிவமாத்திரத்தைப்போ 
திப்பிக்கும் விதி உற்பத்திவிதி . அக்கினி சம்பந்தமான 
எட்டுக்கபாலமிருக்கிறது என்பதாதி . இவ்வாறு செய் 
யத்தக்கது என்பதோடு கூடிய கரணமாகிய யாகாதி 
கட்குப் பல சம்பந்தத்தைப் போதிப்பிக்கும் விதி அதி 
கார விதியாம் . தர்பூர் மாசங்களால் துறக்க 
காமன் வேட்கக் கடவன் என்பதாதி , அங்கசம்பந் 
தத்தைப் போதிப்பிக்கும் விதி விநியோக விதி . " நெற் 


10 


பிரஸ்தானபேதம் . 


களால் வேட்கக்கடவன் " சமித்தால் வேட்கின்றான் 
என்றற்றொடக்கத்தன ; அங்கசகிதப் பிரதானகர்மப்பிர 
யோக ஐக்கியத்தைப் போதிப்பிக்கும் முன்னைய மூவி 
தியின் சேர்க்கை வடிவமாயவிதி பிரயோக விதி . 

அதுவும் :-ஸ்ரௌதம் என்றொன்றும் கர்ப்பம் 
என்று மற்றொன்றுமாம் . கர்மஸ்வரூபமும் : குணகர்மமும் 
அர்த்தகர்மமும் என இருவகைத்து . ஆண்டுக் கிருது 
காரகங்களை யாசரித்து விதிக்கப்பட்டது குணகர்மம் . 
அதுவும் உற்பத்தி ஆப்தி விகிருதி சம்ஸ்கிருதி யென் 
னும் பேதத்தால் நால்வகைத்து . ஆண்டு, வசந்தத் 
தில் பிராஹ்மணன் அக்கினியை ஸ்தாபிக்கக்கடவன் . " 
‘ யூபத்தைச் செதுக்குகின்றான் என்றற்றொடக்கத் 
தனவற்றுள் , ஸ்தாபனம் செதுக்குதல் முதலியவற்றால் 
சம்ஸ்கார விசேஷ விசிஷ்ட அக்கினி யூபாதிகட்கு உற் 
பத்தி . " சுவாத்யாய மத்யயனம் செய்யவேண்டும் " 
பசுவினின்றும் பாலைக்கறக்கின்றான் என்றற்றொட 
க்கத்தன வற்றுள் அத்யயனம் கறத்தல் முதலிய வற் 
றால் இருப்பதாகிய சுவாத்தியாயம் பால் முதலானவற் 
றிற்கே பிராப்தி ( அடைவு ). " சோமத்தைப் பிழிகின்றா 
ன் " " நெற்களைக் குத்துகின்றான் " " நெய்யை விலாபிக் 


33 


பிரஸ்தானபேதம் . 


11 


கின்றான் என்றற்றொடக்கத்தனவற்றுள் பிழிதல் குத் 
தல் விலாபித்தல் முதலியவற்றால் சோமாதிகளினது 
விகாரமாம் . " நெற்களைப் புரோக்ஷிக்கின்றான் " பத் 
தினி பார்க்கின்றாள் என்பதா தியில் புரோக்ஷண 
அவேக்ஷணாதியால் நெல்முதலிய திரவியங்கட்குச் சம் 
ஸ்காரம் . இந்நான்கு மங்கமே . அவ்வாறே கிருது கார 
கங்களை யாசிரித்து விதிக்கப்பட்ட அர்த்தகர்மம் அங் 
கம்எனவும் பிரதானம் எனவும் இருவகைத்து . அன்யார் 
த்தமாவது அங்கம் , அனன்யார்த்தமாவது பிரதானம் . 
அங்கமும் , சந்திபத்யோப காரகமெனவும் ஆராதுப 
காரகமெனவும் இருவிதமாம் . அவற்றுள் , பிரதான ஸ்வ 
ரூப நிர்வாஹஞ்செய்வது முதலது ; பலோபகாரியாவது 
இரண்டாவது . இவ்வாறே சம்பூர்ண அங்கசகித விதி 
பிரகிருதியாம் . குறைந்த அங்கத்தோ டு 
விதி விகிருதி . இவ்விரண்டின் வேறாயவிதி தர்வி ஓம 
மாம் . இவ்வாறே மற்றது மூகித்துக்கொள்ளத் தக் 

இவ்வாறு விதிபாகம் நிரூபிக்கப்பட்டது . 
பிராபாஸ்த்யம் நிந்தை என்னும் இரண்டனுள் ஒன் 
றில் இலக்ஷணையால் விதி விசேஷ வடிவமாய வாக்கியம் 
அர்த்தவாதமாம் . அதுவும் : - குணவாதம் , அனுவாதம் , 
பூதார்த்தவாதம் என மூவகைத்து . அவற்றுள் , வேறுபிர 


கூடிய 


. 


கது . 


12 


பிரஸ்தானபேதம் . 


ந்து 


மாணங்களுக்கு விருத்தமாய அர்த்தத்தைப் போதிப் 

குணவாதம் . ஆதித்தன் யூபம் என்பதாதி . 
வேறு பிரமாணத்தாற் பிராப்தமான அர்த்தத்தைப் 
போதிப்பது அனுவாதம் . " அக்கினி இமத்திற்கு மரு 

என்பதாதி . வேறு பிரமாணத்தால் விரோத 
மும் அதனாற் பிராப்தியும் இன்றி அருத்தத்தைப் 
போதிப்பது பூதார்த்தவாதம் ; இந்திரன் விருத்திரன் 
பொருட்டு வஜ்ஜிரத்தை எவினான் என்பதாதி . “ விரோ 
தமாங்கால் குணவாதமாம் ; நிச்சயமாங்கால் அனுவாத 
மாம் ; அவ்விரண்டு மின்மையாற் பூதார்த்த வாதமாமெ 
ன்று அர்த்தவாதம் மூவிதமாகச் சம்மதம் " என்று கூறப் 
பட் டிருக்கிறது . ஆண்டு , மூவித அர்த்தவாதங்கட்கும் 
விதி ஸ்துதி பரத்வம் சமானமாயினும் , பூதார்த்தவாதத் 
திற்குத் தேவதா அதிகரண நியாயத்தால் தன தர்த்தத் 
திலும் பிராமாணியம் உண்டு . பாதிக்கப்படாததாயும் 
அறியப்படாததாயுமுள்ள அர்த்தத்தை யறிவிக்குந்தன் 
மை பிராமாணியமாம் . அதுவும் , பாதிக்கப்பட்ட அறி 
யப்பட்ட விடயங்களோடு கூடியிருத்தலால் குணவாத 
அனுவாதங்களில் இன்று . தன தர்த்தத்தில் தாற்பரிய 
மின்றியதாயினும் பூதார்த்த வாதத்திற்குச் சுபாவ 


பிரஸ்தான பேதம் . 


13 


மாகிய பிராமாணியங் கெடுவதில்லை . இவ்வாறு அர்த்த 
வா தபாகம் நிரூபிக்கப் பட்டது . 

அர்த்தவாதம் விதிபாகம் என்னும் இரண்டினும் 
விலக்ஷணமாயது வேதாந்த வாக்கியம் . அதுவும் அறியா 
ததை அறிவிப்பினும் அனுஷ்டானத்தைப் பிரதிபாதி 
யாமையின் விதியன்று. தன்னாற் புருடார்த்த பரமாநந்த 
ஞானவடிவமான பிரஹ்மமாகிய சுவார்த்தத்தின் கண் 
உபக்கிரம உபசங்காராதி ஆறுவித தாற்பர்ய லிங்கமு 
டைமையானே தன்னாற் பிரமாண பூதமாய சர்வவிதி 
களையும் அந்தக்கரண சுத்தி வாயிலாகத் தனக்கு அங்க 
மாகச் செய்து கொண்டு அன்னியத்திற்குத்தான் அங்கமா 
காமையால் அர்த்தவா தமன்று . ஆதலால் இவ்விரண்டன் 
வேறதே வேதாந்த வாக்கியம் . அதுவும் சிலவிடத்தில் 
அறியாததை அறிவிக்கு மாத்திரத்தால் விதியென்று 
உபதேசிக்கப்படுகின்றது . விதிபத மின்றேனும் பிரமா 
ண வாக்கியத்தன்மை யுண்டையாலேயே சிலவிடத்துப் 
பூதார்த்தவாதமென்று வியவகரிக்கப்படுகின்றது எனத் 
தோஷமின்று . இங்கனம் பிராஹ் மணமும் மூவகைத் 
தென நிரூபிக்கப்பட்டது . 
இவ்வாறு கர்ம காண்ட பிரஹ்ப 

காண்ட 
வடிவமான வேதம் தர்மார்த்த காம மோக்ஷ 


14 


பிரஸ்தானபேதம் . 


வாம் . அதுவும் முப்பிரயோகத்தால் யாக நிர்வாகத் 
தின்பொருட்டு இருக்கு யசுர் சாமபேதத்தால் பின்ன 
மாம் . ஆண்டு இருக்குவேதத்தால் ஹோதாவின் சம் 
பந்தமான பிரயோகமும் , யசுர்வேதத்தால் அத்வர்யு 
சம்பந்தமான பிரயோகமும் , சாமவேதத்தால் உத்காதா 
வின் சம்பந்தமான பிரயோகமும் ஆம் . பிரஹ்மா சம் 
பந்தமான பிரயோகங்களும் யஜமான சம்பந்தமான 
பிரயோகங்களும் இதிலேயே அடக்கமாம் . அதர்வண 
வேதமோ யாகத்தில் உபயோகப்படாவிடினும் சாந்திக 
பௌஷ்டிக அபிசாரிகாதி கர்மப்பிரதிபாதகத் தன்மை 
யானே அத்யந்த விலக்ஷணமேயாம் . இங்கனம் , பிர 
வசனபேதத்தால் வேதந்தோறும் பின்னமாய அநந்த 
சாகைகள் உள . இவ்வாறே , கர்மகாண்டத்தில் சகல 

சாகைகளுக்கும் வியாபாரபேத மிருப்பினும் 
பிரஹ்மகாண்டத்தில் ஏக ரூபத்வமேயாம் எனப் பிர 
யோஜன பேதத்தால் நான்கு வேதங்கட்கும் பேதம் 
கூறப்பட்டது . 


வேத 


அங்கங்களுக்குப் பிரயோஜனங் கூறப்படுகிற 
து : - ஆண்டு , உதாத்த அநுதாத்த ஸ்வரிதஹ்ரஸ்வ 
தீர்க்க புலுதாதி விசிஷ்டமாய உயிர் மெய்வடிவ வர்ண 


பிரஸ்தானபேதம் . 


15 


உச்சாரண விசேஷ ஞானம் சிக்ஷைக்குப் பிரயோச 
னமாம் . அஃதின்றேல் , மந்திரங்கட்கு அனர்த்த 
கத்தன்மை யுண்மையின் , அங்கனமே " ஸ்வரத்தாலும் 
வர்ணத்தாலு மீனமான மந்திரமானது மித்தியா ப்ர 
யுக்தமாய் அவ்வர்த்தத்தைக் கூறுவதில்லை. அவ்வாக் 
கான வஜ்ஜிரமானது யஜமானனைக் கொல்லுகின்றது . 
எங்கனம் , ஸ்வரத்தினது அபராதத்தால் " இந்திர 
சத்ரு 

என்று (சிக்ஷை 52 ) சொல்லப்பட் டிருக்கிறது. 
ஆண்டுச் சிக்ஷை சர்வ வேத சாதாரணமாம் . " இனிச் 
சிக்ஷையை இயம்புகின்றேன் என்றற்றொடக்கத்தன 

பஞ்சகண்டவடிவமாகப் பாணினியாற் பிரகாசிப் 
பிக்கப் பட்டன . வேத சாகை தோறும் 
ரூபங்களாய்ப் பிராதி சாக்யமெனப் பெயரியவைகள் 
அன்னிய முனிகளாலேயே தரிசிப்பிக்கப்பட்டிருக்கின் 
றன . 

இந்தப்பிரகாரம் , வைதிகபதசாதுத்வஞானத் 
தால் ஊகாதிகள் வியாகரணத்திற்குப்பிரயோஜனமாம் . 
அதுவும் 

" வருத்திராதைச் என்றற்றொடக்கத்து 
எட்டு அத்யாய வடிவமாக மஹேஸ்வரப் பிரசாதத் 
தால் பகவானாகிய பாணினி முனிவராலேயே பிரகாசிப் 
பிக்கப்பட்டது . ஆண்டு , காத்யாயன முனிவரால் பாணி 


பின்ன 


நவகண்டமென்றும் பாடமுண்டு. 


16 


பிரஸ்தான பேதம் . 


னீய சூத்திரத்தின் மேல் வார்த்திகம் செய்யப்பட்டது . 
அது போல் வார்த்திகத்தின் பேரிலும் பகவானாகிய பத 
ஞ்சலிமுனிவராலும் மகாபாஷ்யம் செய்யப்பட்டது . அந் 
த இம் மும்முனி யிலக்கணம் வேதாங்கமாம் , மாஹேம் 
வரமென்று சொல்லப்படுகிறது . கௌமாராதி வியா 
கரணங்களோ வேதாங்கங்களன்று ; மற்றோ, லௌ 
கிகப்பிரயோக மாத்திர ஞானத்தின் பொருட்டாவன 
வென் றறியத்தக்கனவாம் . இந்தப்பிரகாசம் சிக்ஷை 
வியாகரணங்களால் வர்ணோச்சாரணமும் பத சாதுத்வ 
மும் அறிந்தபொழுது வைதிக மந்திர பதங்களினது 
அர்த்தஞானவேட்கையுண்டாயின் , அதன் பொருட்டுப் 
பகவானாகிய 

யாஸ்கரால் சமாம் நாய சமாம்நாத 
( அது வியாக்யானம் செய்யத்தக்கது ) என்றற்றொடக் 
கத்துப் பதின்மூன்றத்தியாய வடிவமாக நிருக்தம் செய் 
யப்பட்டது ; ஆண்டும் ( அதன் கண்ணும் ) நாமம் , ஆக்யா 
தம் , நிபாதம் , உபசர்க்கம் என்னும் பேதத்தால் 
நான்குவிதப் பதசமுதாயத்தை நிரூபித்து வைதிக மந் 
திரங்களினது பதங்களினர்த்தங்கள் தரிசிப்பிக்கப் 
பட்டன . மந்திரங்கட்கும் அனுஷ்டேயார்த்தப் பிரகாச 
வாயிலாகவே கரணத்தன்மை யுண்மையின் வாக்கியார் 
த்த ஞானத்திற்குப் பதார்த்த ஞானாதீனத்தன்மை 


பிரஸ்தானபேதம் . 

17 
யுண்மையானும் , மந்திரத்திலுள்ள பதார்த்த ஞானத் 
தின் பொருட்டு நிருக்தம் அவசியம் அபேக்ஷிக்கப்பட்ட 
தாம் ; அன்றேல் , அனுஷ்டான சம்பவ மின்மையின் , 
“ ஸ்ருண்யேவ ஜர்ப்பரீ துர்ப்பரி தன என்றற்றொட 
க்கத்து அதிதுக்கத்தாலும் ஊகிக்கத் தகாதனவாவைற் 
றிற்குப் பிரகாராந்தரத்தால் வேறு வகையால் ) அர்த்த 
ஞானத்தின துசம்பவமின்மையான் . இங்கனம் , வைதிகத் 
திரவ்ய தேவதாத்மகபதார்த்த பர்யா பாப்த வடிவமான 
நிகண்டு முதலியனவும் நிருக்தத்தின்கண் அடங்கின 
வையே யாம் . அதனினும் , ஐந்து அத்தியாய வடிவமாய் 
நிகண்டென்னும் பெயரிய கிரந்தமானது பகவானாகிய 
யாஸ்கராலேயே செய்யப்பட்டது . அமரஹேமச்சந்த்ராதி 
யராற் செய்யப்பட்ட அன்னிய சர்வகோசங்களும் நிக 
ண்டு ரூபத்தன்மையானே நிருக்தத்தில் அடங்கினவை 
யென்று காணத்தக்கது . இங்ஙனம் , இருக்குமந்திரங்கட் 
குப் பாதபத்த சந்தவிசேஷ விசிஷ்டத்தன்மை யுண் 
மையின் , அதனை யறியா விடின் நிர்தையின் சிரவணத் 
தாலும் , சந்த விசேஷ நிமித்த அனுஷ்டான 
ஷத்தாலும் , சந்தஞான வேட்கை உண்டாயின் அது 
பிரகாசிக்கும் பொருட்டு " கீய்ரீஸ்த்ரீம் என்றற்றொட 
க்கத்து அஷ்டாத்யாய வடிவமான சந்தவிசிதி பகவானா 

2 


18 


பிரஸ் தான பேதம் . 


கிய பிங்கல நாகத்தாற் செய்யப்பட்டது . அவற்றுள் , 
அதெலௌகிகம் என்பதீறாய மூன்றத்தியாயத்தால் 
காயத்திரி , உஷ்ணிக் , அனுஷ்டுப் , ப்ருஹதி , பங்க்தி , 
த்ரிஷ்டுப் , ஜகதீ என ஏழு உட்பிரிவுகளோடு கூடிய 
சர்வசந்தங்களும் பிரசங்கத்தா னிரூபிக்கப் பட்டன . 
அதலௌகிகம் என ஆரம்பித்து ஐந்து அத்யாயங் 
களாற் புராண இதிகாசாதிகளிற் பயன்படும் லௌகிக 
சந்தங்கள் பிரசங்கத்தால் நிரூபிக்கப்பட்டன ; வியா 
கரணத்தில் லௌகிகபத நிரூபணம் போல . இந்தப்பிர 
காரம் , வைதிக கர்மாங்கமாய தர்ஸா தி காலஞானத்தின் 
பொருட்டுச் சோதிடம் பகவானாகிய ஆதித்தனாலும் 
கர்க்காதிகளாலும் பலவிதமாகச் செய்யப்பட்டுளது . 
இவ்வாறே சாகாந்தரீய குணோபசங்காரத்தால்வைதிக 
அனுஷ்டானக்கிரம விசேஷ ஞானத்தின் பொருட்டுக் 
கற்ப சூத்திரங்கள் ( செய்யப்பட்டன ) : அவையும் பிர 
யோக பேதத்தால் மூவிதமாம் . அவற்றுள் , ஹௌத்ரப் 
பிரயோகப்பிர திபாதகங்கள் , ஆஸ்வலாயன சாங்காயனா 
திகளாற் செய்யப்பட்டன . ஆத்வர்யவப் பிரயோகப் 
பிரதிபாதகங்கள் , பௌத்தாயன , ஆபஸ்தம்ப காத்யாய 
திகளாற் செய்யப்பட்டன . : ஒளத்காத்ரப் பிரயோகப் 


பிரஸ்தான பேதம் . 


19 


பிரதிபாதகங்கள் * லாட்யாயன திராஹ்வ்யாய ணாதிக 
ளாற் செய்யப்பட்டன . இவ்வாறு ஆறு அங்கங்களின் 
பிரயோஜன பேதம் நிரூபிக்கப்பட்டது . 

நான்கு உபாங்கங்களுக்குப் பிரயோஜனம் இப் 
பொழுது சொல்லப்படும் . அவற்றுள் , சர்க்கம் , பிரதி 
சர்க்கம் , வம்சம் , மன்வந்தரம் , வம்சானுசரிதம் என்னு 
மிவற்றைப் பிரதிபாதிப்பனவான புராணங்கள் 

ங்கள் பகவா 
னாகிய வாதராயண முனிவரால் செய்யப்பட்டன . 

அவையும் , ப்ராஹ்மம் , பாத்மம் , வைஷ்ணவம் , 
சைவம் , பாகவதம் , நாரதீயம் , மார்க்கண்டேயம் , ஆக் 
நேயம் , பவிஷ்யம் , ப்ரஹ்மவைவர்த்தம் , 
வாபாஹம் , ஸ்காந்தம் , வாமரும் , கௌர்மம் , மாத்ஸ் 
யம், காரூடம் , ப்ரஹ்மாண்டம் எனப் பதினெட்டாம் . 
வேதவித்துக்களிற்சிறந்தோர்களே ! முதலாவது சனற் 
குமரராற் செய்யப்பட்டது , இரண்டாவது நாரசிம்மம் 
என்னும் பெயரது , மூன்றாவது நாந்தமேயாம் , நான்கா 
வது சிவதர்மம் என்னும் பெயரது , ஐந்தாவது தெளர் 
வாசம் என்றறிவர் , ஆறாவது நாரதீயமெனப் பெயரி 

* லாஹ்யாயன , த்ராஹ்யாயண அல்லது வ்ரீஹ்யாயண , 
என்றும் பாடம் ; 


லைங்கம் , 


20 


பிரஸ் தான பேதம் . 


யது , காபிலம் எழாவதென்றறிவர் , எட்டாவது மான 
வம் எனச் சொல்லப்பட்டது , ஒன்பதாவது உசனாவாற் 
சொல்லப்பட்டது , பத்தாவது பிரஹ்மாண்ட மெனப் 
பெயரியது , பதினொன்றாவது வாருணமெனப் பெயரி 
யது , பன்னிரண்டாவது காலி (காளி ) புராணமெனப் 
பெயரியது , பதின்மூன்றாவது முனிபுங்கவர்களே ! வாசி 
ஷ்டமாம் , பதினான்காவது வாசிஷ்டம் லைங்கம் எனப் 
பெயரியது , பதினைந்தாவது மாஹேஸ்வரம் என்று 
சொல்லப்பட்டது , பதினாறாவது சாம்பபுராணமெனப் 
பெயரியது , பதினேழாவது மஹாற்புதமாய சௌரம் 
ஆம் , பதினெட்டாவது பாராசரம் என்று சொல்லப் 
பட்டது , பத்தொன்பதாவது மாரீசம் எனப் பெயரி 
யது , இருபதாவது பார்க்கவம் எனப்பெயரிய சர்வதர் 
மார்த்தகமாயது சொல்லப்பட்டது . இந்தப் பிரகாரம் 
உபபுராணங்கள் அநேகப் 

அநேகப் பிரகாரங்களாகக் காணத் 
தக்கனவாம் . 

ஐந்தத் தியாய வடிவமான நியாய ஆன்வீக்ஷிகீயான 
து கௌதமரால் செய்யப்பட்டது . உத்தேச லக்ஷணப் 
பரீக்ஷைகளால் பிரமாணம் , பிரமேயம் , சம்சயம் , பிர 
யோஜனம் , திருஷ்டாந்தம் , சித்தாந்தம் , அவயவம் , 
தர்க்கம் , நிர்ணயம் , வாதம் , ஜல்பம் , விதண்டை , ஏத்வா 


பிரஸ் தான பேதம் . 


21 


பாசம் , சலம் , ஜாதி , நிக்ரஹஸ்தானம் எனப் பெயரிய 
பதினாறு பதார்த்தங்களினுடைய தத்துவ ஞானம் அத 
ன் பிரயோஜனமாம் . இங்ஙனமே , பத்தத்தியாயம் 
பொருந்திய வைசேஷிக சாஸ்திரம் கணாதராற் செய் 
யப்பட்டது . சாதர்மிய வைதர்மியங்களால் அபாவத்தை 
ஏழாவதாகவுடைய திரவ்ய குண கர்ம சாமான்ய 
விசேஷ சமவாயமென்னும் ஆறுபாவ பதார்த்தங்களின் 
பிரதிபாதனம் அதன் பிரயோஜனமாம் . இதுவும் நியாய 
பதத்தாற் கூறப்பட்டது . இவ்வாறு கர்மமீமாம்சையும் 
சாரீரகமீமாம்சையுமென மீமாம்சையும் இருவகைத் 
தாம் . அவற்றுள் , கர்மமீமாம்சை பன்னிரண்டத்தியாய 
முடையது ; அதாதோதர்ம ஜிஜ்ஞாசா ” என்பது முத 

அன்வா ஹார்யேச தர்ஸனாத் " என்பதீறாகப் 
பகவானாகிய ஜைமினியால் கூறப்பட்டது . ( 1 ) தர் 
மப்பிரமாணம் , ( 2 ) தர்ம பேதாபேதங்கள் , ( 3 ) சேஷ 
சேஷிபாவம் , ( 4 ) கிருத்வர்த்த புருஷார்த்த 

பேதத் 
தாற் பிரயுக்தி விசேஷம் , ( 5 ) சுருத்யர்த்த பாடனா திக் 
கிரமபேதம் , ( 6 ) அதிகார விசேஷம் , ( 7 ) சாமான்யாதி 
தேசம் , ( 3 ) விசேஷா திதேசம் , ( 9 ) ஊகம் , ( 10 ) பாத 
ம் , ( 11 ) தந்திரம் , (12 ) பிரசங்க மென்பன கிரமமாகப் 
பன்னிரண் டத்தியாயங்களி னருத்தமாம் . எனவே , 
நான்கு அத்யாயவடிவமான சங்கர்ஷண காண்டமும் 


லாக 


22 


பிரஸ் தான பேதம் . 


அதுவும் 


நான் 


G 


ஜைமினி 

முனிவராற் செய்யப்பட்டது . 
தேவதாகாண்டப் பெயராற் பிரசித்தமா யிருப்பினும் , 
உபாசனை யெனப் பெயரிய கர்மத்தைக் 

கூறலாற் 
கர்மமீமாம்சையி லடக்கமேயாம் . அங்ஙனம் 
கத்தியாய வடிவமாய சாரீரகமீமாம்சை அதாதோ 
பரஹமஜிஜ்ஞாசா என்பது முதலாக " அநாவ்ருத்தி : 
சப்தாத் என்பதீறாக , ஜீவப்ரஹ் மைக்கிய சாக்ஷத்கார 
ஏதுவான சிரவணமெனப் பெயரிய விசாரத்தைக்கூறும் 
நியாயங்களைத் தரிசிப்பிப்பதாய்ப் பகவானாகிய வாதரா 
யணராற் செய்யப்பட்டது . ஆண்டு, சர்வவேதாந்தங் 
கட்கும் சாக்ஷாத்தாகவாவது பரம்பரையாகவாவது பிரத் 
யக்கபின்ன அத்விதீயப் பிரஹ்மத்தின் கண் தாத்பர்யம் 
என்னும் சமன்வயம் முதலத்தியாயத்தாற் றரிசிப்பிக் 
கப்பட்டது . அதன் கண்ணும் முதற்பாதத்தில் ஸ்பஷ்ட 
ப்ரஹ்மலிங்க யுக்த வாக்கியங்கள் விசாரிக்கப்பட்ட 
இரண்டாவது பாதத்திலோ உபாஸ்ய ப்ரஹ்ம விஷய 
மாய அஸ்பஷ்ட பிரஹ்மவிங்க யுக்தவாக்கியங்கள் விசா 
ரிக்கப்பட்டன . மூன்றாவது பாதத்திற் பெரும் 
பான்மையும் ஞேய ப்ரஹ்ம விஷயமாய அஸ்பஷ்ட 
ப்ரஹ்மலிங்க யுக்த வாக்கியங்கள் விசாரிக்கப்பட்டன . 
இங்கனம் முப்பாதத்தால் வாக்கியவிசாரம் சமாப்தி 


பிரஸ்தான பேதம் . 


23 


செய்யப்பட்டது . நான்காவது பாதத்திலோ பிரதான 
விஷயமாகச் சம்சயிக்கப்பட்ட அவ்யக்த அஜா திபதங் 
கள் சிந்திக்கப்பட்டன . இங்கனம் , வேதாந்தங்கட்கு 
அத்வைத ப்ரஹ்மத்தின் கண் சமன்வயம் சித்திக்கும் 
கால் ஆண்டுச் சம்பவிக்கப்பட்ட ஸ்மிருதி தர்க்காதி 
விரோதத்தை ஆசங்கித்து அதன் பரிகாரம் செய்யப் 
படுகின்ற தென்னும் அவிரோதம் இரண்டாவ தத்தியா 
யத்தாற் றரிசிப்பிக்கப்பட்டது . அதன் முதற்பாதத்தில் 
சாங்கிய யோக காணாதாதி ஸ்மிருதிகளாலும் சாங்கி 
யாதிப் பிரயுக்த தர்க்கங்களாலும் உளவாம் விரோதம் 
வேதாந்த சமன்வயத்திற்குப் பரிகரிக்கப்பட்டது . 
இரண்டாவது பாதத்தில் சாங்கியாதி மதங்களினது 
துஷ்டத்வம் பிரதிபாதிக்கப்பட்டது ; விசாரத்திற்குச் 
சுவ்பக்ஷ ஸ்தாபன பாபக்ஷ நிராகரண ரூப பக்ஷத்வய 
வடிவ முடைமையின் , மூன்றாவது பாதத்தில் மகாபூத 
சிருஷ்டியாதி சுருதிகட்குப் பரஸ்பரம் விரோதம் பூர்வ 
பாகத்தாற் பரிகரிக்கப்பட்டது . உத்தரபாகத்தாலோ 
ஜீவ விஷய சுருதிகளினது பரஸ்பர விரோதம் பரிகரிக் 
கப்பட்டது . நான்காவது பாதத்தில் இந்திரியா திவிஷய 
சுருதிகளினது விரோத பரிகாரம் ( காட்டப்பட்டது ). 
மூன்றாவ தத்தியாயத்தில் சாதன நிரூபணம் ( செய்யப் 


24 


பிரஸ்தான பேதம் . 


பட்டது ) . அதன் முதற்பாதத்தில் ஜீவனுக்குப் பா 
லோக கமன நிரூபணத்தால் வைராக்யம் நிரூபிக்கப்பட் 
டது . இரண்டாவது பாதத்தில் பூர்வபாகத்தால் துவம் 
பதார்த்தம் சோதிக்கப்பட்டது . உத்தரபாகத்தாலோ 
தத்பதார்த்தம் ( சோதிக்கப்பட்டது ) மூன்றாவதுபாதத் 
தில் நிர்க்குண ப்ரஹ்மத்தின் கண் நா நாசாகைகளிற் 
படிக்கப்பட்ட புனருக்த பதோப சங்காரம் செய்யப்பட் 
டது . பிரசங்கத்தால் சகுண வித்தைகளில் சாகாந்தரீய 
குன் 

ண உபசங்கார அனுப சங்காரங்கள் நிரூபிக்கப்பட் 
டன . நான்காவது பாதத்தில் , நிர்க்குண ப்ரஹ்ம வித் 
தைக்குப் பகிரங்கசாதனங்களாகிய ஆப்ரம தர்மயஞ்ஞ 
தானாதிகளும் அந்தாங்க சாதனங்களாகிய 

சமதம் 
நிதித்தியாசனாதிகளும் நிரூபிக்கப்பட்டன . நான்காவ 
தத்தியாயத்திற் சகுண நிர்க்குண வித்தைகளின் பல 
விசேஷ நிர்ணயம் செய்யப்பட்டது . அதன் முதற் பா 
தத்தில் சிரவணாதி ஆவிருத்தியால் நிர்க்குண ப்ரஹ்மத் 
தைச் சாக்ஷாத்காமஞ் செய்து ஜீவிப்பவனுக்குப் புண் 
ணிய பாப அலேபவடிவமான ஜீவன் முக்தி சொல்லப் 
பட்டது . இரண்ட 
டாவது பாதத்தில் மரணமடைந்தோ 
னுக்கு உத்க்ராந்திப் பிரகாரம் சிந்திக்கப்பட்டது . மூன் 
றாவது பாதத்தில் சகுண ப்ரஹ்மத்தை யறிந்திறந்தோ 


பிரஸ்தான பேதம் . 


25 


னுக்கு உத்தரமார்க்கம் சொல்லப்பட்டது . நான்காவது 
பாதத்தில் பூர்வபாகத்தால் நிர்க்குண ப்ரஹ்மவித்துக்கு 
விதேக கைவல்யப் பிராப்தி சொல்லப்பட்டது . உத்தர 
பாகத்தால் சகுணப் பிரஹ்மவித்துக்குப் பிரமலோக 
ஸ்திதிசொல்லப்பட்டது ; இதுவே சகல சாஸ்திரங்கட் 
குச்சிசமாயது . அன்னியசகலசாஸ்திரங்களும் இதற்க 
அங்கபூசமாம் . இதுவே முமுட்சுக்களால்ஸ்ரீசங்கர பூஜ்ய 
பகவத்பாத ஆசார்ய ஸ்வாமிகள் திருவாய் மலர்ந்தரு 
ளிய பிரகாரம் ஆதரிக்கத் தக்கதென்பது இரகசியம் . 
இங்கனம் , மனு யாஞ்ஞவல்க்ய விஷ்ணு யமா அசங்கிரா 
வசிஷ்டதக்ஷசம்வர்த்த சாதா தப பராசர கௌதம சங் 
கலிகித ஹர்ரீத ஆபஸ்தம்ப உசனாவியா சகாத்யாயனப் 
ப்ர 
ஹஸ்பதி தேவல நாரத பைடீனசி முதலாயினோரால் வி 
பாகமாக வருணாஸ்ரம தர்மங்களுடைய பிரதிபாதகங் 
களாகிய தர்ம சாஸ்திரங்கள் செய்யப்பட்டன. இங்கனம் 
வியாசராற் செய்யப்பட்ட மகாபாரதமும் வால்மீகராற் 
செய்யப்பட்ட இராமாயணமும் தர்ம சாஸ்திரத்திலேயே 
அடக்கமா மென்பது ஸ்பஷ்டம் ; இதிகாசத் தன்மை 
யானே பிரசித்தம் . 

நான்கு வேதங்கட்குங் கிரமமாக நான்கு உபவே 
தங்களுள . அவற்றுள் , ஆயுள்வேதத்திற்குச் சூத்திரம் 


26 


பிரஸ்தான பேதம் . 


5 


சாரீரம் ஐந்திரியம் சிகிச்சை நிதானம் விமானம் கல்பம் 
சித்தியென எட்டுத்தானங்கள் இருக்கின்றன. இது ப்ர 
ஹம பிரசாபதி அஸ்வி தன்வந்திரி இந்திர பரத்வாஜ ஆத் 
ரேய அக்னிவேசி முதலாயினோரால் அருளப்பட்டது ; 
சரகரென்பவரால் சங்கிரகிக்கப்பட்டது . அதனுள்ளே 
யே சுசுருதர் என்பவரால் பஞ்சஸ்தான வடிவமான பிர 
ஸ்தானாந்தரம் செய்யப்பட்டது . இவ்வணமே வாக்பட் 
டாதியராலும் பலவிதம் ( செய்யப்பட்டன ) ; ஆனால் , 
சாஸ்திரபேதமின்று . காமசாஸ்திரமும் ஆயுள் வேதத்தி 
லடக்கமேயாம் . சுசுருதசால் வாஜிகரணம் என்னும் பெ 
யரிய காமசாஸ்திரம் சொல்லப்பட்டது . ஆண்டு வாத்ஸ் 
யாயனரால் ஐந்தத்தியாய 

வடிவமான காம சாஸ்திரம் 
செய்யப்பட்டிருக்கிறது . அதற்கும் விஷயவைராக்யமே 
பிரயோஜன மாம் ; சாஸ்திரத்திற் பிரகாசிப்பித்த மார்க் 
கத்தினாலும் விஷயபோகத்தில் துக்கமாத்திரம் முடிவு 
பேறுடைத்தாதலின் . சிகிச்சா சாஸ்திரத்திற்கும் ரோ 
கம் , அதன் சாதனம் , சோக நிவிர்த்தி , அதன் சாதனம் 
ஞானம் என்பன பிரயோஜனமாம். 


இவ்வண்ணம் தனுர்வேதம் நான்கு பாத வடி 
வுடைத்து ; விஸ்வாமித்திரராற் செய்யப்பட்டது . 


பிரஸ்தானபேதம் . 


27 


னும் 


அதில் முதலாவது தீக்ஷாபாதம் , இரண்டாவது சங்கரக 
பாதம் , மூன்றாவது சித்தி பாதம் , நான்காவது பிர 
யோக பாதம் . அவற்றுள் , முதற்பாதத்தில் , தனுவி 
னிலக்கணங்கூறி அதிகாரி நிரூபணம் செய்யப்பட்டது . 
ஆண்டுத்தனுவென்னும்சப்தம் வில்லின் கண் + ரூடமாயி 
நான் குவித ஆயுத 

வாசகமாக இருக்கின்றது , 
அவை முக்தம் , அமுக்தம் , முக்தா முக்தம் , யந்திர 
முக்தம் என்பனவாம் . அவற்றுள் , சக்கிர முதலியன 
முக்தம் ; கட்கம் முதலியன அமுக்தம் , சல்லிய அவாந் 
தரபேத முதலியன முக்தா முக்தம் , யந்திர முக்தம் 
சரமுதலியன . அவற்றுள் , முக்தம் அஸ்திரம் என்று 
சொல்லப்படும் , அமுக்தம் சஸ்திரம் என்று சொல்லப் 
படும் ; அதுவும் ப்ராஹ்ம , வைஷ்ணவ , பாசுபத , பிரா 
ஜாபத்ய ஆக்னேய முதலிய பேதத்தால் அநேகவிதமா 
ம் . அதி தெய்வங்களோடும் மந்திரங்களோடும் கூடிய 
நான்குவித ஆயுதங்களிலும் எந்த க்ஷத்திரிய குமாரர்க 
ளுக்கும் அவரனுயாயிகட்கும் அதிகாரமுண்டோ 
அவர்யா வரும் பதாதிரத கஜ துரங்காரூடர் என நான் 
குவகையினராவர் .தீக்ஷாபிடேகசகுன மங்கலகரணாதிக 
ளாகியவெல்லாம் முதற் பாதத்தில் நிரூபிக்கப்பட்டன . 

+ இடுகுறியாயினும் 


2S 


பிரஸ்தானபேதம் . 


இரண்டாவது பாதத்தில் , சகல சஸ்திர விசேஷங் 
களி னுடைய சங்கிரகணப் பிரகாரம் ஆசாரியருடைய 
இலக்ஷண வாயிலாகத் தரிசிப்பிக்கப் பட்டது . 

மூன்றாவது பாதத்தில் , குருசம்பிரதாயசித்த சஸ் 
திர விசேஷங்களினுடைய அடிக்கடி அப்பியாசமும் 
மந்திரதேவதைகளின் சித்திகரணமும் நிரூபிக்கப்பட் 


டன . 


நான்காவது பாதத்தில் , இவ்வண்ணம் தேவதார்ச் 
சனாப்யாசாதிகளால் சித்தமான அஸ்திர விசேஷங்களி 
னுடைய பிரயோகம் நிரூபிக்கப்பட்டது . 

க்ஷத்திரியர்களுடைய சுவதர் மாசாணம் யுத்தம் . 
துஷ்ட சத்துரு சோராதிகளினின்றும் பிரஜாபாலன 
ஞ் செய்தல் தனுர் வேதத்திற்குப் பிரயோஜனம் என 
இவ்வணணம் ப்ரஹ்மபிராஜாபத்யாதிக் கிரமத்தால் வி 
ஸ்வாமித்திரராற் செய்யப்பட்டது தனுர்வேதசாஸ்திர 
மாம் . இங்கனம் பரதரால் காந்தர்வவேதசாஸ்திரம் செ 
ய்யப்பட்டது ; அதில் நிருத்திய கீத வாத்திய பேதத்தா 
ல் அநேக வித அர்த்தம் விரிக்கப்பட்டிருக்கன்றன . தேவ 
தாராதனமும் நிர்விகல்ப சமாதியா தி சித்தியும் காந்தர்வ 
வேதத்தினுடையபிரயோஜனமாம் . இவ்வண்ணம் அர்த் 


பிரஸ் தான பேதம் . 


29 


தசாஸ்திரமும் நீதிசாஸ்திரம் அஸ்வசாஸ்திரம் கஜசாஸ் 

சில்ப சாஸ்திரம் பாக சாஸ்திரம் அறுபத்தி 
நான்கு கலாசாஸ்திரம் எனப் பலவிதமாம் . ( சைவாகமம் 
களிற் கூறப்பட்ட அவ்வறுபத்து நான்கு கலை ஞானங் 
களாவன : -கீதம் ( 1 ) வாத்யம் ( 2 ) நிருத்யம் ( 3 ) நாட் 
யம் ( 4 ) ஆலேக்யம் ( 5 ) விசேஷகச் சேத்யம் ( 6 ) தண்டு 
லகு சுமபலிவிகாரங்கள் ( 1 ) புஷ்பா ஸ்தாணம் ( 8 ) 
தசனவசனாங்க ராகங்கள் ( 9 ) மணி பூமிகாகர்மம் ( 10 ) 
சயன சனம் ( 11 ) உதகவா த்யம் ( 12 ) உதகவாதம் ( 13 ) 
அத்புத தர்சனவேதித்வம் ( 14 ) மாலாக்ரதன கல்பம் 
( 15 ) சேகராபீட யோஜனம் ( 16 ) நேபத்ய யோகங்கள் 
( 17 ) கர்ணபத்ரபங்கங்கள் ( 18 ) கந்த யுக்தி ( 19 ) பூஷண 
யோஜனம் ( 20 ) இந்திர ஜாலம் ( 21 ) கௌசுமார யோ 
கங்கள் ( 22 ) ஹஸ்தலாகவம் , ( 23 ) சித்திரசாகாபூப பக்த 
விகாரக் கிரியைகள் ( 24 )பானக ரச ராகாசவ யோஜனம் 
( 25 ) சூசீவாபகர்மம் ( 26 ) சூத்ரக்ரீடை ( 25 ) வீணா 
டமருக வாத்தியங்கள் ( 28 ) ப்ரஹேலிகாப்ரதி மாலைகள் 
( 22 ) தூர்வஞ்சகயோகங்கள் ( 30 ) புஸ்தகவாசனம் ( 31 ) 
நாடி காக்யாயிகாதர்ஸனம் ( 32 ) காவ்யசமஸ்யா பூரணம் 
( 33 ) பட்டிகாவேத்ர பாண விகல்பங்கள் ( 34 ) தருக்க 
கருமங்கள் ( தர்க்கு என்றும் பாடம் ) . ( 35 ) தக்ஷ ம் 


30 


பிரஸ்தான பேதம் . 


( 36 ) வாஸ்தாது வித்தை( 37 ) ரூப்யரத்னப் பரீக்ஷை (33 ) 
தாதுவாதம் ( 39 ) மணிராகஞானம் ( 40 ) ஆகரஞானம் 
(( 41 ) விருக்ஷாயுர்வேதயோகங்கள் ( 42 ) மேஷகுக்குட 
லாவகயுத்த விதி ( 43 ) சுகசாரிகாப்பிரலாபனம் ( 44 ) உத் 
சாதனம் ( 45 ) கேச மார்ஜன் கௌசலம் ( 46 ) அக்ஷர 
முஷ்டிகாகதனம் ( 47 ) மிலேசிதகவி கல்பங்கள் ( 48 ) 
தேச பாஷாஞானம் ( 49 ) புஷ்பசகடிகா நிமித்தஞானம் 
(50 ) யந்திர மாத்ருகா ( 51 ) தரணமாத்ருகா ( 52 ) அசம் 
வாச்ய சம்பாட்யம்மான சீகாவ்யக்கிரியா விகல்பங்கள் 
( 53 ) சலிதகயோகங்கள் ( 54 ) அபிதான கோசசந்தோ 
ஞானம் ( 55 ) கிரியாவிகல்பங்கள் ( 50 ) லலித விகல்பம் 
கள் ( 57 ) வஸ்திரகோபனங்கள் ( 53 ) த்யூதவிசேஷம் 
( 59 ) ஆகர்ஷக்ரீடை ( 60 ) பாலக்ரீடனங்கள் (61) வை 
நாயகீவித்யாஞானம் ( 62 ) வைஜயிக வித்யாஞானம் ( 63 ) 
வைதலிகீ வித்யா ஞானம் ( 64 ) என்பனவாம் . 
நா நாமுனிகளாற் செய்யப்பட்டன ). 

அவ்வெல்லா வற்றிற்கும் லௌகிக அவ்வப் பிர 
யோஜன பேதங்கள் காணத் தக்கன . இவ்வண்ணம் 
பதினெட்டு வித்தைகள் த்ரயீ சப்தத்தாற் கூறப்பட் 
டன ; அன்றேல் , குறைவுத் தன்மையின் பிரசங்க மூள 
தாமாதலின் , 


வை 


பிரஸ்தான பேதம் . 


31 


அங்கனம் சாங்கியசாஸ்திரம் பகவானாகிய கபில 
ரால் செய்யப்பட்டது . அதில் மூவகைத்துக்க அத்யந்த 
நிவிர்த்தி அத்யந்தபுருஷார்த்தம் என்றற்றொடக்கத்து 
ஆறத்தியாயங்கள் உள . அவற்றுள் , முதலத்தியாயத்தில் 
விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டன . இரண்டாவ தத்தியா 
யத்தில் பிரதான காரியங்கள் ; மூன்றாவ தத்தியாயத்தில் 
விஷயவைராக்யம் ; நான்காவது அத்தியாயத்தில் விரக் 
தர்களாகியபிங்கல ஆகுரகுமாராதிகளது கதைகள் கூற 
ப்பட்டுள . ஐந்தாவ தத்தியாயத்தில் பரபக்ஷ நிர்ஜயம் ; 
ஆறாவதில் சர்வார்த்த 

சங்கிரகம் ( கூறப்பட்டன) . 
பிரகிருதி புருஷ விவேக ஞானம் சாங்கிய சாஸ்திரத் 
தினது பிரயோஜனம் . 

அங்கனம் 

யோக சாஸ்தி 
ரம் பகவானாகிய ப 

கிய பதஞ்சலியாற் செய்யப் பட்டது . அது 
" அதயோகானு சாசனம் " என்றற் றொடக்கத்துப்பாத 
நான்கின் வடிவிற்று . அவற்றுள், முதற்பாதத்தில் சித்த 
விருத்தி நிரோத வடிவமான சமாதியும் வைராக்கிய 
ரூபமும் அதன் சாதனமும் நிரூபிக்கப்பட்டன ; இரண் 
டாவது பாதத்தில் , விக்ஷிப்த சித்தமுடையவனுக்கும் 
சமாதி சித்திப்பதன் பொருட்டு யம நியம ஆசனப் 
பிராணாயாம பிரத்தியாகார தாரணை தியான சமாதிக 
ளாகிய அஷ்டாங்கங்கள் நிரூபிக்கப்பட்டன ; மூன்றாவது 


32 

பிரஸ்தானபேதம் . 
பாதத்தில் யோக விபூதிகள் ; நான்காவது பாதத்தில் 
கைவல்யம் ( கூறப்பட்டன ) . அதற்கும் , விஜாதீயப்பிரக் 
தியய நிரோதவாயிலாக நிதித்தியாசன சித்திபிரயோஜ 
னமாம் . அங்கனம் பசுபதிமதம் : பாசுபத சாஸ்திரம்பக 
வானாகியபசுபதியால்பசுபாசவிமோக்ஷணத்தின் பொரு 

அதாத பாசுபத யோக விதிம் வ்பாக்யாஸ்யாம: 
என்றற் றொடக்கத் தனவாக ஐந்தத்தியாயமாய்ச் செய் 
யப்பட்டது . அதில் அத்தியாயம் ஐந்தாலும் காரிய ரூப 
ஜீவன் பசு ; காரணம்பசுபதி ஈஸ்வரன் ; யோகம் பசுபதி 
யின் கண்சித்தசமாதானம் என விதிபஸ்மத்தால் திரிஷ 
வண ஸ்நாநாதி நிரூபிக்கப்பட்டன . துக்க நாசமெனப் 
பெயரிய மோக்ஷம் அதன் பிரயோஜனமாம் . இவையே 
கார்யா காரணயோசவிதி , துக்காந்தமெனச் சொல்லப் 


படுகின்றன . 


இவ்வாறு சைவ மந்திர சாஸ்திரமும் பாசுபதசாஸ்தி 
ரத்தின் கண்ணேயே யடக்கமாமென்று காணத்தக்கது . 
இவ்வாறேயே வைஷ்ணவ நாரதாதிகளாற் பஞ்சராத்ரம் 
செய்யப்பட்டது . அதில் வாசுதேவ சங்கர்ஷண பிரத் 
யும்ன அனிருத்தர்கள் என நான்கு பதார்த்தங்கள் 
நிரூபிக்கப்பட்டன. பகவானாயும் பரமேஸ்வரனாயும் 
இருக்கும் வாசுதேவன் சர்வகாரணம் ; அவனிடத்தி 


பிரஸ்தான பேதம் . 


33 


னின்றும் சங்கர்ஷணனெனப் பெயரிய ஜீவனுண்டா 
கின்றனன் . அவனிடத்தினின்றும் மனமென்னும் பிரத் 
யும்னன் , அவனிடத்தினின்றும் அனிருத்தனென் னும் 
அகங்காரம் (உண்டாயின ) . இவ்வெல்லாம் பகவானாகிய 
வாசுதேவருடைய அம்சபூதங்களே ; அவரோடும் அபி 
ன்னர்களே யாவர் , என அந்த வாசுதேவருடைய ஆரா 
தனத்தைத் திரிவித கரணங்களாற் செய்து கிருத கிரு 
த்தியனாகின்றான் என்றற் றொடக்கத்தனவும் நிரூபிக் 
கப்பட் டிருக்கின்றன . இங்கனம் , வைஷ்ணவ மந்திர 
சாஸ்திரம் பரிமிதமாயினும் பஞ்சராத்ர மத்தியி லடக்க 
மாம் . வாமாகமாதி சாஸ்திரமோ வேதபாகியமே யாம் . 
இந்தப்பிரகாரம் பிரஸ்தான பேதம் தரிசிப்பிக்கப் பட்ட 
து . யாவருக்கும் சுருக்கமாகமூவிதமே பிரஸ்தானபேத 
மாம் . அவற்றுள் , முதலாவது ஆரம்பவாதம் ; இரண் 
டாவது பரிணாமவாதம்; மூன்றாவது விவர்த்தவாதம் . 
பார்த்திவ ஆப்ய தைஜச வாயவியமாய நான்குவித பர 
மாணுக்கள் து வியணுகாதிக் கிரமமாகப் பிரஹ்பாண்ட 
பர்யந்தமான சகத்தைத் தோற்றுவிக்கின்றன . 


3 


34 


பிரஸ்தானபோதம் . 


அசத்தே காரிய காரண வியாபாரத்தா லுற்பத்தியா 
கின்றது என முதலது தார்க்கீகர்க்கும் மீமாம்சகர்கட் 
குமாம் ; சத்வ ரஜஸ்தமோகுணவடிவப்பிரதானமே மக 
த் அகங்கா ராதிக் கிரமமாக ஜகதாகாரமாகப் பரிணமிக் 
கின்றது . முன்னும் சூக்ஷமரூபமாகச் சத்தாகவேகார் 
யம் இருந்து காரணவியாபாரத்தால் வெளியாகின்றது 
என இரண்டாவது பக்ஷம் சாங்கிய யோக பாசுபதர்க 
ளுக்காம் ; பிரஹ்மத்தினின்றும் சகத்துப் பரிணாமமே 
ன்பதே வைஷ்ணவர்களுக்காம் ; ஸ்வப்ரகாச பரமாநந்த 
அத்விதீயப் ப்ரஹ்மமானது தன் மாயையின் வசத்தால் 
மித்தையாகவே சகத்தாகாரமாகக் 

கற்பிக்கின்றது 
மூன்றாவது பக்ஷம் பிரஹ்ம வாதிகட்காம் .. 
சகலப் பிரஸ்தான கர்த்தாக்களகிய முனிகளுக்கும் 
விவர்த்தவாத பர்யவசானத்தால் வேதாந்தப் பிரதிபாத் 
யமான அத்விதீயப்பரமேஸ்வரனிடத்திலேயே தாற்பர் 
யமாம் . அம்முனிவர்கள் பிராந்தர்களன்ற ; அவர்களுக் 
குச் சர்வஞ்ஞத் தன்மையுண்மையின் .பின்னையோ பகிர் 
விஷய ( ஆசக்தர்களுக்கு ) ப்ரவணர்களுக்கு முன்னரே 

+ ஸாமான்யமாகவே ஆரம்பத்திலேயே என்று பாம் . 


என 


பிரஸ் தானபேதம் . 


35 


யே பரமபுருஷார்த்தத்தில் பிரவேசம் உண்டாகாதென 
காஸ்திக்ய நிவாரணத்தின் பொருட்டு அம்முனிவரரால் 
பிரகார பேதங்கள் தரிசிப்பிக்கப்பட்டன. 


அவற்றில் அவர்களுடைய தாற்பர்ய மிருத்தலை 
யறியாது வேதவிருத்தமான அர்த்தத்திலும்தாற்பர்யம் 
காண்பவர்களாய் அம்மதமே கிரகிக்கத் தக்கதெனக் 
கிரகிப்பவர்களாய் உள்ள ஜனங்கள் நாநாமார்க்கத்தைப் 
பஜிக்கின்றவர்களாகின்றார்கள் . சர்வம் மங்கலம் . 

பிரஷ்தான பேதம் . 
முற்றிற்று . 


oo. 


LURE 


H 


VEDANTA BOOK DEPOT . 

. 


- = - = 


சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்புப் புத்தகங்கள் . 
இதுகாறும் தமிழில் வராதவை . 

சித்தாந்த பிந்து . 
இது சங்காபகவத் பாதாசாரிய சுவாமிகள் அருளிச் 
செய்த தசசுலோகியின் வியாக்கியானம் . இவ் வியாக்கியானம் 
செய்தவர் ஆரிய பாஷையில் மகாக்கியாதிபெற்ற மதுசூதன 
சரஸ்வதி சுவாமிகள் . இப்புஸ் தகம் ஆத்மா இன்னது அநாத் 
மா இன்னது என்பது பற்றிச் சுருதியா திப் பிரமாணங்களு 
டன் யுக்திசகி தமாக நன்கு விளக்கிக் கூறுகின்றமையின் , வே 
தாந்த சாஸ்திரத்திற்கு ஒரு திறவுகோல் போல்வதாம் . இதில் 
அறியவேண்டிய விஷயங்களெல்லாம் சுருக்கமாகவும் விளக்க 
மாகவும் பண்டிதர் முதல் பாமரரீறாயுள்ள யாவரும் நன்குணரு 
மாறு விளக்கப்பட்டிருக்கின்றன . இப்புஸ்தகம் ஒவ்வொருவர் 
கையிலும் அத்தியாவசியகமா யிருக்கத்தக்கதென்பது அதனது 
விஷய அட்டவணையைப் பார்க்க நன்கு விளங்கும் . 

இது தார்க்கீக சிரோமணி அப்பாசாஸ் திரியா ரவர்கள் 
சிஷ்யரும் , தௌகித்திரரும் , வியாச சூத்திர சங்கர பாஷி 
யத்தின் மொழிபெயர்ப் பாசிரியருமாய நன்னிலம் தாலுக்கா 
விஷ்ணுபுரம் - பிரஹ்மஸ்ரீ , இராமச்சந்திர சாஸ்திரியா ரவர்க 
ளால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது . 

ராப்பர் - விலை அணா 8 . 

-- = - = 


2 


- 


சர்வதரிசன சங்கிரகம் . 
இது ஸ்ரீசங்காபீடத் தாசிரியரா யெழுந்தருளியிருந்த 
ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளா லருளிச்செய்யப்பட்டது . இதில் 
16 - மத சித்தாந்தங்களடங்கி யிருக்கின்றன . இது பிரஹ்மஸ்ரீ 
விஷ்ணுபுரம் ராமச்சந்திர சாஸ்திரிகளவர்களால் தமிழில் 
மொழி பெயர்க்கப் பட்டது ; மதங்களின் சொரூபங்களை 
யறிய விரும்புவோருக்குப் பெருங் கருவியா யுள்ளது ; இதுகா 
றும் தமிழில் வாராதது . சாங்கர தரிசன மின்றி 15 மதங்க 
ளடங்கி யுள்ள இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புப் புத்தகத்தின் 
விலை ரூபாய் 7-14-0 . சுலபமாக யாவரும் வாங்கிப் படிக்கு 
மாறு தமிழ் மொழிபெயர்ப்பாகிய இப்புத்தகத்தின் விலை 
ரூபாய் 2-8-0 ஆக வைக்கப்பட்டிருக்கின்றது . 
1. சார்வாக தரிசனம் 9. இரசேசுவா தரிசனம் . 
2. பெளத்த தரிசனம் 10. வைசேஷிக அவலோக்கிய 
3. ஆருகத தரிசனம் 

தரிசனம் 
4. இராமாநுஜ தரிசனம் 11. நியாய தரிசனம் 
5. பூரணப்பிரஞ்ச தரிசனம் 12 ஜைமினி தரிசனம் 
6. நகுலீசபாசுபத தரிசனம் . 13. பாணினி தரிசனம் 
7. சைவ தரிசனம் . 

14. சாங்கிய தரிசனம் 
8. பிரத்தியபிஞ்ஞ! தரிசனம் .15. பதஞ்சலி தரிசனம் 

16. சாங்கா தரிசனம் . 


3 


வேதாந்த பரிபாஷை. 
து வேதாந்த வித்வச் சிரோமணி யென்று மிகப் பிர 
சித்தி பெற்றுள்ள தர்மராஜ தீட்சிதரா லியற்றப்பட்டது . 
இஃதெட்டுப் பரிச்சேதமுடையது . இதனால் வேதாந்தத்திற் 
குரிய பிரமாணங்க ளிவ்வளவென்பதும் அவற்றின் பயனும் 
வேறு அனுபவ ரக்சியங்களும் தெளிவா யறிந்துகொள்ளலாம் 

இது மேற்படி சாஸ்திரியார் அவர்களால் தமிழில் மொழி 
பெயர்க்கப் பட்டது . ராப்பர் - விலை அணா 10 . 


=== 


தோடக மென்னும் 
வேதசார சமுத்தரணம். 
ஸ்ரீ சங்காபூஜ்ய பகவத்பா தாசாரிய சுவாமிகளின் முக் 
கிய சீடருளொருவராகிய ஆநந்தகிரி யென்னும் ஸ்ரீ தோட 
காசிரியரவர்கள் தமது குருபரன் றிருவருளால் பாதந்தோ 
றும் நான்கு சகணங்கள் வாய்ந்த தோடக சந்தத்தால் மறை 
முடி வியாவையுந் தொகுத்துச் சுருதிசார சழத்தாரணம் 
என்னு மிந்நூலை வடமொழியிற் றிருவாய்மலர்ந்தருளினர் . 
அருமையும் அருளும்வாய்ந்த விந்நூல் தேவவாணியுணர்ந்தார்க் 
கேயன்றித் தமிழ் மக்களுக்குப் பயன்படா திருப்பது கருதி 
ஸ்ரீகோவிலூர் மடாதிபதியாய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமது 
வீரசேகா ஞான தேசிகர் பாதசேகரராகிய ஸ்ரீசுப்பைய சுவர்மீ 
களவர்களால் தமிழில் செய்யுள் வடிவமாக மொழிபெயர்க்கப் 

விலை அணா நான்கு . 


பட்டுள்ளது . 


4 


தருக்காமிர்தமும் 
பிரஸ்தான பேதமும் . 

விலை அணா எட்டு . 
இவை திருக்கள பாண்டவரென்னும் ஸ்ரீவீரசேகர ஞான 
தேசிக வர்களின் டாதசேசரமாகிய ஸ்ரீசுப்பய்ய சுவாமிக 
ளவர்களால் சம்ஸ்கிருதத்தினின்றும் மொழிபெயர்த் தருளப் 
பட்டன . 

( 1 ) தருக்காமிர்தம் சம்ஸ்கிருதத்தில் ஜகதீச பட்டாச்சாரி 
யார் அவர்களா லியற்றப்பட்டது . இதற்கு முன்னரொரு 
மொழிபெயர்ப் பிருப்பினும் , அதில் மூலத்தி லில்லாத விஷ 
யங்கள் சேர்க்கப்பட் டிருக்கின்றன . அது பற்றிச் சம்ஸ்கிரு 
தத்திற்கு நேராக விருக்குமாறு இது சுத்தபாடமாக மொழி 
பெயர்க்கப்பட்டது . 


( 2 ) பிரஸ்தான பேதம் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ சங்கரபீடத் 
தாசிரியரா யெழுந்தருளியிருந்த ஸ்ரீ வித்தியா ரண்ய சுவாமிக 
ளவர்களால் திருவாய்மலர்ந் தருளப்பட்டது . இஃது இதுகா 
றும் தமிழில் வாராதது நொக்கி , தமிழ்மக்கட் குபயோகமா 
மாறு மொழிபெயர்க்கப்பட்டது . 


- 


5 


சிவ மஹிம் ஸ்தோத்திரம். 
இது கந்தர்வர்கட் கிறைவராகிய ஸ்ரீபுட்பதந்தாசிரியாவர் 
களால் ஸ்ரீ மகாதேவாது அந்த கல்யாண குணங்களைத்தொ 
குத்து முப்பத்திரண்டு சுலோகவடிவமாகத் திருவாய் மலர்ந் 
தருளப்பட்டது . 

இதற்கு ஸ்ரீ அத்வைதசித்தியாதி கிரந்தகர்த்தரும் சர் 
வஞ்ஞ சூடாமணியுமாகிய ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி சுவாமிக 
ளவர்களால் மிகவு மழகியவொரு வியாக்கியானஞ்செய்யப்பட் 
டிருக்கின்றது ; பூர்வாசிரியர்களு மிந்நூற்குப் பாஷியமியற்றி 
யிருக்கின்றனர் . அகோபலி யெனப் பெரிய அரும்பெரும் 
வியாக்கின மும் , சுபோதினி யென்னும் சிறிய வியாக்கியான 
மும் இன்னும் பல வியாக்கியானங்களு மிந்நூற்குள . இத்த 
கைய அருமைவாய்ந்த விந்நூல் தேவவாணியி லிருப்பதால் 
அவ்வும்பர்வாணி யுணர்ந்தார்க்கன்றித் தமிழ் மக்கட்குப் பயன் 
படாமையை யுணர்ந்து அன்னோரு முணருமாறு ஷை கோவி 
லூர் மடாலயம் ஸ்ரீ சுப்பைய சுவாமிகளவர்களால் தமிழில் 
செய்யுள் வடிவமாக மொழிபெயர்க்கப்பட்டது . விலை அணா 
ஒன்று . 


6 


வாக்கியசுதை யென்னுந் 
திருக்குத் திருசிய விவேகம் 
மூலழம் உரையும் . ( மொழிபெயர்ப்பு ) 

திருத்தமான இரண்டாவது பதிப்பு . 
இஃது அநேக வேதாந்த சாஸ் திரங்களின் ஆசிரியரும் , 
சங்க பீடத்தாசிரியரா யெழுந்தருளியிருந்தவருமாய ஸ்ரீ வித் 
தியாரண்ணிய சுவாமிகளாலருளிச் செய்யப்பட்டது . வேதா 
ந்த சாஸ்திரங்களின் முக்கிய அபிப்பிராயத்தை மிகவும் சுருக்க 
மாகவும் தெளிவாகவும் விளக்கியிருப்பது பற்றி இது முமுட் 
சுக்க ளொவ்வொருவராலும் பொன்னே போற் போற்றப்படு 
வது . சமா திபுரிய விருப்புள்ள ஒவ்வொருவருக்கும் இன்றி 
யமையாததா யுள்ள இந்நூல் சுத்தப் பதிப்பாக அச்சிடப்பட்டி 
ருக்கின்றது . 

விலை அணா 2 . 


இவ்விரண்டாவது பதிப்பில் சோபானபஞ்சகம் , மனிடா 
பஞ்சகம் , சதகம் , விவேக சதகம் என்னு மிவை முமுட்சுக்க 
ளுக்கு மிகுதியும் பயன்படு மென்று கருதி சேர்க்கப்பட் டிருக் 


கின் றன . 


== 


1 


சிவப்பிரகாசப் 
பெருந்திரட்டு 
( குறுந்திரட்டு டன்) . 
இது சொருபாநந்தரால் திரட்டப்பட்டது ; 

இதுகாறும் வெளிவராதது ; 

சாஸ்திரமாயுள்ளது. 
இதில் 224 அதிகாரங்க ளிருக்கின்றன . முமுட்சுக்களுக்கே 
யன்றி , மதங்களின் சொரூபங்களையும் அவற்றின் பேதங்களை 
யும் அறிய விருப்ப முடை யாருக்கும் , உபந்நியாசர்கட்கு மிந் 
நூல் பெருங் கருவியாயுள்ளது , இதில் 2821 செய்யுட்களிருக் 
கின்றன ; பெருந்திரட்டிலில்லாத குறுந்திரட்டின் 424 செய் 
யுட்களு மிருக்கின்றன . இது டிம்மி 8 - பக்கங்கொண்ட 80 - 
பாரவளவு புத்தகம் . விலை நபாய் மூன்று . 


நவநீதசாரம் ( வினா விடை) 
து வாசிட்ட முதலிய நூல்களின் கருத்துக்களைச் செவ் 
வனே விளக்குவது . இப்புத்தகம் படிப்பதால் வாசிட்ட முத 
லிய அரிய பெரிய நூல்களின் இரகசியங்களை யெல்லாம் எளி 
தில் அறிந்து கொள்ளலாம் ; 158 பக்கங்கொண்ட புதிய பதி 
ப்பு . காலிக்கோ பைண்டு விலை அணா 8 . 


C 


ரிபு கீதைத்திரட்டு ( குறிப்புரையுடன் ). 
மகா இதிகாசங்களு ளொன்றாகிய சிவரகசியத்தின் ஆறா 
வது அம்சத்திலுள்ள ரிபுகீதை வடமொழிப் பயிற்சியுடை 
யார்க்கன்றித் தமிழருக்குபயோகமாகா திருத்தலைநோக்கித் திரு 
விடைமருதூர்ப் பிட்சு சாஸ்திரிகளென்று வழங்கும் உலகநாத 
சுவாமிகளவர்களால் 1924 பாடலாகத் தமிழில் மொழிபெயர் 
த்தருளப்பட்டது . அது தமிழ்மக்க ளியா வருக்கும் பெரிதும் 
உபயோகமாகும்படி விஷயப் பொருத்தம் விடாது 874 பாடலா 
கத்திரட்டப்பட்டு அவசியமானவிடங்களிற்குறிப்புரை எழுதப் 
பட்டு உயர்ந்த கிளேஸ் கடிதத்தில் சுத்தப்பிரதியாக அச்சிடப் 
பட்டிருக்கின்றது . இது முமுட்சுக்க ளொவ்வொருவராலும் 
அத்தியாவசியகமாய் விரும்பத்தக்கதென்பது மிகு பிரசித்தம் . 
காலிக்கோ பைண்ட்- விலை நபாய் ஒன்று . 

விவேக சூடாமணி . 
சுத்தபாடம் - பாக்கெட்சைஸ் - விலை அணா 8 . 
இது ஸ்ரீசங்கரபூஜ்ய பகவத்பாதாசாரியசுவாமிகளவர்க 
ளால் திருவாய்மலர்ந் தருளப்பட்டது . இந்நூல் தமிழ்மக்கட் 
குப் பெரிதும் பயன்படுமாறு திருவிடைமருதூர்ப் பிட்சு சாஸ் 
திரிகளென்னும் உலகநாத சுவாமிகளவர்களால் 671 பாடலாக 
மொழிபெயர்த்தருளப்பட்டது . இதில் 164 அரிய பெரிய 
விஷயங்க ளடங்கியிருக்கின்றன . இது முமுட்சுக்களொவ் 
வொருவராலும் பொன்னேபோல் போற்றப்படுவது ; ஆத்மா 
காத்ம விவேகமடைதற்குப் பாம சாதனமாயுள்ளது . 


9 


தர்க்கபரிபாஷை ( விரிவான குறிப்புரையுடன்) 

சர்வ வித்தைக்குந் தீபமாயும் , சகல கர்மங்கட்கு முபாய 
மாயும் , சகல தர்மங்கட்கு மாசிரயமாயுமுள்ள தர்க்க சாஸ்திரம் 
சம்ஸ்கிருதத்திற் பிரபலமாயிருப்பது போல் தமிழி லி ராமையின் , 
அக்குறை நிவிர்த்தித்தற் பொருட்டுத் துறைமங்கலம் - சிவப் 
பிரகாச சுவாமிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட தர்க்க பரி 
பாஷை , சட்தரிசனங்களு ளொன்றாகிய நியாய சாஸ்திரத்தை 
ய நுசரித்துப் பிரமாண முதல் நிக்கிரகஸ் தான மீறாகச் சோடஸ 
( பதினாறு ) பதார்த்தங்களைச் சங்கிரகமாக நிரூபிப்பதா யிருத்த 
லின் , அது பிரஹ்மஸ்ரீ விஷ்ணுபுரம் - இராமச்சந்திர சாஸ் 
திரியாரவர்கள் முன்னிலையிற்பரிசோதித்துச் செப்பஞ்செய்து 
தர்க்காப்பியாசஞ் செய்யும் யாவருக்கும் பிரமாண முதலிய 
வற்றின் ஞானம் எளிதி லுண்டாகுமாறு அவசியம் வேண்டு 
மிடங்களில் விரிவாகக் குறிப்புரை எழுதப்பட்டுள்ளது . காலி 
கீகோ பைண்டு-விலை நபாய் ஒன்று . 


- = - = 


பாட்டியற் கொத்து 

(உரையுடன் ) . 
இதில் வச்சணந்திமாலை , சிதம்பரப்பாட்டியலின் பொரு 
த்தவியல் மரபியல் , நவநீதப்பாட்டியல் , சம்பந்தப்பாட்டியல் 
அடங்கியிருக்கின்றன. இது நூலின் முன் மொழி இலக்கண 
மும் பிரபந்த இலக்கணமும் ஆராய்வார்க்குப் பெருங் கருவியா 
விருப்பதாம் . 

விலை அணா 6 . 


10 


வாராதது 


வேதாந்த சாரம் . 
சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு - வசனம் . 
இது யாவருக்கும் விளங்கக்கூடிய எளிய செந்தமிழ் 
நடையில் வினாவிடையாக வசன ரூபமாயுள்ளது . இவ்வரிய 
பெரிய நூல் இதுகாறும் சுத்தபாடமாக 

நோக்கி 
நன்கு ஆராய்ச்சிசெய் தச்சிடப்பட்டுள்ளது . வேதாந்த சாஸ்தி 
ரத்தின் முக்கியமான இரகசியங்களை யெல்லாம் எளி திலறிந்து 
கொள்வதற்கு இதுபோன்ற நூல் தமிழில் பிறிதொன்றின் 
றன்பது அதனது விஷய அட்டவணையைப் பார்க்க நன்கு 
விளங்கும் . இந்நூல் மோட்சவிச்சையுள்ள ஒவ்வொருவர் 
கையிலும் இன்றி யமையா திருக்கத் தக்கதாம் : வேதாந்த 
சாஸ்திரங்களின் நுட்பங்களை எளிதிலறிந்து கொள்வதற்குத் 
தீபம் போல்வதாம் . ராப்பர் - விலை அணா 10 . 


நாநாஜீவவாதக் கட்டளை 
( குறிப்புரையுடன்) . திருத்தமான இரண்டாவது பதிப்பு . 

ஆரம்பத்தில் வேதாந்தம் படிப்பவர்களுக்கு இப்புஸ் தகம் 
பெரிதும் உபயோகமாயுள்ளது . உபாத்தியாயர் சகாயமில்லா 
மலே இதனால் வேதாந்தத்தின் பிரக்கிரியைகளெல்லாம் கன் 
றாய்த் தெரிந்து கொள்ளலாம் . இப்புத்தகம்படிப்பவர்கள் வேறு 
எந்த வேதாந்த புத்தகங்களையும் படிப்பதற்கு அதிகாரிகளாவர் ; 
இது விரிவாக எழுதப்பட்ட குறிப்புரையுடன் கூடிய இரண் 
டாவது பதிப்பு . இதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் 
சிஷ்யர் சுவாமி ராமகிருஷ்ணானந்த பவர்களும் , கோயிலூர் 
பொன்னம்பல சுவாமிகளவர்களும் , தஞ்சை- குப்புசாமீ 
ராஜுஅவர்களும் நல்லபிப்பிராயம் கொடுத்திருக்கின் றனர் . 
விலை அணா 4 . 


11 


அறிவாநந்த சித்தியார். 

சுத்தபாடம் - விலை அணா 4 . 
இந்நூல் வலங்கை மீராமனா ரென்னும் பெரியாரா லரு 
ளிச்செய்யப்பட்டது . இதில் 183 அரிய பெரிய விஷயங்க 
ளடங்கிய 326 செய்யுட்களிருக்கின்றன . இதனால் நல்லாசிரிய 
ரிடத்துப் பலவருடங் காத்திருந் தறியத்தக்க விஷயங்கள் பல 
வம் தெளிவாயறிந்து கொள்ளலாம் . இது முமுட்சுக்களுக்குப் 
பாமசாதனமா யுள்ள தென்பது இதன் பெயராலேயே நன்கு 
லிளங்கும் . இது தற்காலங் கிடைத்தற் கருமையாயிருக்கின்ற 
மை பற்றிப் பல ஏட்டுப் பிரதிகளைக்கொண்டு பரிசோதித்துச் 
சுத்தபாடமாகப் பதிப்பிக்கப்பட் டிருக்கின்றது . 


திருவாசகம் . 

இது பிழையறப்பரிசோதித்து 
உயர்ந்த கிளேஸ் கடிதத்தில் அச்சிடப்பட்டுள்ளது . 
பாக்கெட் சைஸ் 51X31 அங்குலம் அளவு. 
காலிக்கோ பைண்ட் விலை அணா 10 . 


- = - = 


தோத்திரக்கொத்து . விலை அணா 1 . 
இதில் ஒவையா ரருளிச் செய்த விநாயகாகவல் வேழ 
முகம் , கபில தேவரருளிச் செய்த இரட்டை மணிமாலை , உலக 
நீதி , நக்கீரதேவாருளிச்செய்த விநாயகரகவல் திருமுருகாற்றுப் 
படை அடங்கியிருக்கின்றன . 


12 


திருக்குறள் - பரிமேலழகருரை , 
தெளிபொருள் விளக்கம் , கருத்துரை, குறிப்புரை. 

விலை ருபாய் 6 . 
இப்புத்தகம் டிம்மி 8 பக்கங்கொண்ட அளவில் 1300 
பக்கங்களுக்கு மேற்பட்டது ; 2 வால்யமாகக் கலிக்கோ 
பைண்ட் செய்யப்பட்டது . உபாத்தியாயர் சகாயமில்லாமலே 
பரிமேலழகருரையின் அருமை பெருமைகளை யெல்லாம் இத 
னால் நன்றாகத் தெரிந்து கொள்ளலாம் . இது தெளிபொருள் 
விளக்கம் , கருத்துரை, குறிப்புரைகள் பரிமேலழகருரைக் 
கிணங்கப் புதிதாக எழுதப்பட்ட முதற் பதிப்பு . 

மெய்ஞ்ஞானபோதம் . 
இது 1911 வது வருடத்து லோகோபகாரியின் முதற்பக் 
கத்திற் பிரசுரமான வேதாந்த விஷயங்கள் அடங்கிய புத்தகம் . 
இதில் 52 வேதாந்த உபத்தியாசங்க ளிருக்கின்றன ; உபசாந் 
தத்திற் கேதுவான ஆத்மாநாத்ம விவேகத்தை யுண்டாக்குவ 
தற்குப் பரமசாதனமா யுள்ளது . 

விலை அணா பன்னிரண்டு. 


தபாற்சார்ஜ் பிரத்தியேகம் . 
கோ வடிவேலு செட்டியார் ,, 

தமிழ்ப்பண்டிதர், 
15 - வெங்கடாசலாசாரி வீதி , 

கோமளேசுவரன்பேட்டை , 


